GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[ Regd . No . TNICCN /467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


- 


- 


DF 


KAMI 


- 


) 


- 


- 


- 

- 
" 


RNMF 


- 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


சு 


, . 


. 


1 


சு 


: 


RUTH 
A 


40NE : * 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 161] 


CHENNAI, FRIDAY, JUNE 15 , 2012 
Aani 1 , Thiruvalluvar Aandu - 2043 


Part II - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


REVENUE DEPARTMENT 

Secretariat, June 15, 2012. 
[ ஆட்சி எல்லை - தமிழ்நாட்டில் மக்கள் தொகைக்கு ஏற்ப புதிதாக வட்ட அலுவலகங்கள் பிரிப்பது 

தொடர்பாக ஆராய அலுவலர் குழு அமைத்தல் ஆணை வெளியிடப்படுகிறது . ) 
No . II(1 )| REV /14(f ) 2012 . 
கீழ்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

[ அரசாணை ( டி ) எண் 176 , வருவாய்த் ( வ . நி .1(1) துறை , 15 ஜூன் 2012 .) 


படிக்கவும் : 


(1) அரசாணை ( நிலை ) எண் 279 , வருவாய்த் துறை , நாள் 09 - 06 - 2003 . 
( 2) 08 - 05 - 2012 அன்று சட்டப்பேரவை விதி 110 இன்கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பு 
( 3 ) முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையரின் கடித எண் பணி 6(4 )/14957 /12 , நாள் 19 - 03 - 2012 . 
ஆணை : ( 2டி ) எண் 176 , வருவாய்த் (வ . நி1(1)) துறை , 15 ஜூன் 2012 . 

தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் , கோட்டங்கள் மற்றும் வட்டங்கள் பிரிப்பது தொடர்பாக மக்கள் தொகை , பரப்பளவு 
மற்றும் வருவாய் கிராமங்கள் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு மேலே பார்வை ஒன்றில் படிக்கப்பட்டுள்ள அரசாணையில் 
அளவுகோல் நிர்ணயித்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது . 


2 . மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 16 - 03 - 2012 அன்று நடைபெற்ற வருவாய்த் துறை தொடர்பான ஆய்வுக் 
கூட்டத்தில் , தற்போது வட்ட அளவில் உள்ள மக்கள் தொகை , அளவுகோலின்படி சீராக இல்லை எனவும் , சில வட்டங்களில் 
மக்கள் தொகை அளவுகோலில் குறிப்பிட்ட அளவைவிட மிகவும் குறைவாகவும் , சில வட்டங்களில் மக்கள் தொகை 
அளவுகோலைவிட அதிகமாகவும் உள்ளன என்றும் இதனை கருத்தில் கொண்டு நான்கு இலட்சத்திற்கு மேல் மக்கள் தொகை 
கொண்ட பகுதிகளை ஒருங்கிணைத்து புதிய வட்டங்களாக பிரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் , அதன்படி 
தமிழ்நாட்டில் ஆண்டிற்கு சராசரியாக 20 வட்டங்கள் வீதம் மூன்றாண்டுகளில் மொத்தம் 62 வட்டங்கள் புதிதாக ஏற்படுத்தப்படும் 
எனவும் அறிவித்திருந்தார்கள் . 


3 . மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேற்படி அறிவிப்பிற்கிணங்க , வட்ட அளவில் ( Taluk Level ) மக்கள் தொகையின் 
அடிப்படையில் புதிய வட்டங்கள் பிரிப்பது தொடர்பாக அரசுக்கு ஆலோசனை வழங்க குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என 
மாண்புமிகு அமைச்சர் ( வருவாய் ) அவர்கள் சட்டமன்றத்தில் 28 - 03 - 2012 அன்று அறிவித்தார்கள் . 


DTP - ||- 1 Ex . ( 161 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


4 . கால விரயமின்றி மக்கள் எளிதாக வட்டாட்சியர் அலுவலகங்களை அணுகி தங்களுக்கு தேவையானவற்றை 
நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் , வட்டாட்சியர் அலுவலகம் திறம்பட செயல்பட வேண்டும் என்பதையும் கருத்தில் 
கொண்டு , நான்கு லட்சத்திற்கு மேல் மக்கள் தொகையினைக் கொண்ட வருவாய் வட்டங்களைப் பிரிக்கவும் , இதனை 
நிறைவேற்றும் பொருட்டு , தமிழகத்திலுள்ள வருவாய் வட்டங்களின் மக்கள் தொகை , பரப்பளவு , வருவாய் கிராமங்கள் ஆகியவற்றைக் 
கணக்கில் கொண்டு அரசுக்கு பரிந்துரை அளிக்க வருவாய் நிருவாக ஆணையர் , நில நிருவாக ஆணையர் மற்றும் நில 
சீர்திருத்தத் துறை ஆணையர் ஆகியோரைக் கொண்ட ஒரு அலுவலர் குழு அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் 
அவர்கள் 08 - 05 - 2012 அன்று சட்டப்பேரவையில் தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதி 110 இன்கீழ் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் . 


5 . மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பிற்கு இணங்க , கீழ்க்கண்ட மூன்று உயர் அலுவலர்களைக் கொண்டு 
அலுவலர் குழு ஒன்றை ஏற்படுத்தலாம் என அரசுக்கு முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் அவர்கள் 
பரிந்துரை செய்துள்ளார் . 


( i) முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் 
( ii ) முதன்மைச் செயலாளர் / நில நிருவாக ஆணையர் 

( iii ) முதன்மைச் செயலாளர் / நிலச் சீர்த்திருத்த ஆணையர் 
6 . மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பிற்கிணங்க வட்ட அளவில் ( Taluk Level) நான்கு லட்சத்திற்கு மேல் 
மக்கள் தொகையினைக் கொண்ட வருவாய் வட்டங்களைப் பிரித்து , புதிய வட்டங்கள் தோற்றுவிக்க ஏதுவாக , முதன்மைச் 
செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட கீழ்க்கண்ட மூன்று அலுவலர்களைக் கொண்டு 
குழு ஒன்றை அமைக்க அரசு ஆணையிடுகிறது . 

( i) முதன்மைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் 
(ii) முதன்மைச் செயலாளர் / நில நிருவாக ஆணையர் 

( iii ) முதன்மைச் செயலாளர் நிலச் சீர்திருத்த ஆணையர் 
7 . இக்குழு இரண்டு மாத காலத்திற்குள் அரசுக்கு தனது பரிந்துரைகளை அளிக்கும் . இக்குழுவின் பரிந்துரைகளை 
பரிசீலித்து அரசு தக்க முடிவினை அறிவிக்கும் . 


8 . மேலே பத்தி 6 , 7 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு 
முதன்மைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ரமேஷ்ராம் மிஸ்ரா, 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


